GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[ Regd . No . TNICCN/ 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[Price : Rs. 15 .20 Paise . 


ம் . 


. 


தமிழ்நாடு அரசிதழ் 


ர 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வெல்லும் 


No. 198A ] 


சென்னை , வெள்ளிக்கிழமை , செப்டம்பர் 2 , 2016 
ஆவணி 17 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு-2047 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


பக்கங்கள் 


சட்டமுன்வடிவுகள் : 


எண் 15 /2016 - தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைத் (திருத்தச் ) 

சட்டம் 


3 - 8 


எண் 16 / 2016 – தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைப் பல்கலை கழகத் (திருத்தச்) 

சட்ட ம் ... 
எண் 17 /2016 – தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 2) சட்டம் ... 
எண் 18/ 2016 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 3 ) சட்டம் ..... 


9 - 16 


17 - 20 


எண் 19/2016 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 4 ) சட்டம் ... 


21- 24 


எண் 20/ 2016 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 5 ) சட்டம் ... 


25 - 26 


27 - 28 


29 - 32 


எண் 21/2016 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 6 ) சட்டம் ..... 
எண் 22/2016 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 7 ) சட்டம் ... 
எண் 23 / 2016 – தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 8) சட்டம் ... 
எண் 24 / 2016 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 9) சட்டம் .. . 


33 - 36 


37 - 38 


[ 1 ] 


IV - 1 Ex . (T ) ( 198A ) 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் 
பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 15 / 2016 . 
2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் 
பொறுப்புடைமைச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு 
சட்ட முன்வடிவு. 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாம் ஆண்டில் தமிழ்நாடு 
மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு குறுந்தலைப்பு 
நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைத் (திருத்தச் ) சட்டம் 
என வழங்கப்பெறும் . 


தமிழ்நாடு 

2 . 2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை 4 - ஆம் 
சட்டம் 16 / 2003 . நிருவாகத்தில் பொ 

நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் சட்டத்தின் 4 - ஆம் பிரிவின் பிரிவிற்கான 
(2 ) ஆம் உட்பிரிவில் , 

திருத்தம் . 


( a ) எனும் கூறில் , “ 2016 - ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 
31 - ஆம் தேதி வாக்கில் ஐந்து விழுக்காட்டளவிற்கு 
மேற்படாமல் குறைத்து வந்து 2016 - 2017 ஆம் ஆண்டு 
வாக்கில் வருவாய்ப் பற்றாக்குறையை அறவே 
நீக்குவதோடு " என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
“ 2019 - ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 31 - ஆம் தேதி 
வாக்கில் ஐந்து விழுக்காட்டளவிற்கு மேற்படாமல் 
குறைத்து வந்து 2019 - 2020 ஆம் ஆண்டு வாக்கில் 
வருவாய்ப் பற்றாக்குறையை அறவே நீக்குவதோடு " 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


நோக்க - காரண விளக்கவுரை . 


வருவாய்ப் பற்றாக்குறையை நீக்குவதற்கான கால அளவை நீட்டிப்பு செய்வதன் 
பொருட்டு , நிர்ணயிக்கப்பட்ட நிதி மேலாண்மை இலக்குகளைப் பராமரித்து , ஒட்டு மொத்த 
நோக்கங்களை அடைவதற்காக , 2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் 
பொறுப்புடைமைச் சட்டத்தினைத் (தமிழ்நாடு சட்டம் 16 / 2003 ) திருத்தம் செய்வதென 
கருதப்பட்டுள்ளது . 


2 . இச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்கவிழைகிறது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 16 / 2016 . 


2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைப் 
பல்கலைக் கழகச் சட்டத்தைத் திருத்தம் செய்வதற்கானதொரு 
சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில 


வ 


சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1) இந்தச் சட்டம் , 2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் குறுந்தலைப்பு 

மற்றும் தொடக்கம் . 
கவின் கலைப் பல்கலை கழகத் (திருத்தச் ) சட்டம் என்று வழங்கப்பெறும் . 


(2 ) மாநில அரசால் , அறிவிக்கையினால் குறித்திடலாகும் 


அத்தகைய தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சட்டத்திற்கான 


2 . இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் என்று குறிப்பிடப் - 11ஆம் 

திருத்தம் . 
தமிழ்நாடு படுவதான) 2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைப் 

பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 ஆம் பிரிவில் உட்பிரிவு (2) இல் “ அரசின் 


சட்டம் 
30 / 2013 


நியமனம் செய்யப் பெற்றவர் ” என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக 


" வேந்தரின் நியமனம் செய்யப் பெற்றவர் " என்ற சொற்றொடர் 


அமைக்கப்படுதல் வேண்டும் . 


3 . முதன்மைச் சட்டத்தின் 13 ஆம் பிரிவில் (1) ஆம் உட்பிரிவில் 13 ஆம் பிரிவின் 

திருத்தம் 
(a)கூறுக்குப் பதிலாக பின்வரும் கூறு அமைக்கப்படுதல் வேண்டும் . 
அதாவது 


"(a) பதிவாளர் என்னும் பதவியிலிருப்பவர் பல்கலைக் கழகத்தின் 


பேராசிரியர் ஒருவரின் தகுதிக்குக் குறையாமல் இருக்கின்ற நபர் 


ஒருவராக இருத்தல் வேண்டும் . பல்கலைக் கழகத்தின் பேராசிரியர் 
கிடைக்கப் பெறாமல் இருக்கிறதென்றால் அதன் பின்பு பல்கலைக் 
கழகத்தின் அல்லது கல்லூரியின் இணைப் பேராசிரியராக இருப்பவர் 


அல்லது அரசு துணைச் செயலாளர் பதவியின் தரத்திற்குக் 


குறையாத அரசின் அலுவலறொருவர் பதிவாளராக பதவியமர்த்தம் 
செய்யப்படலாம் ”. 


4 . முதன்மைச் சட்டத்தின் 19 ஆம் பிரிவில், (2) ஆம் உட்பிரிவில் 19 ஆம் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
“ பிரிவு II - பிற உறுப்பினர்கள் " என்கின்ற தலைப்பின் கீழ் 


(d ) இனத்திற்குப் பிறகு பின்வரும் இனம் சேர்க்கப்படுதல் வேண்டும் , 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


அதாவது : 


"(e ) இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்டுள்ள கல்லூரிகள் 


தவிர பிற இணைக்கப்பட்டக் கல்லூரிகளுக்குள்ளிருந்து 


துணை வேந்தரால் இரண்டு முதல்வர்கள் நியமனம் செய்யப்படுவர் ”. 


5 . முதன்மைச் சட்டத்தின் 22 ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் 22 ஆம் 

திருத்தம் 
“ பிரிவு -I - பதவி வழி உறுப்பினர்கள் ” என்கின்ற தலைப்பின் கீழ் 


ல 


( g ) இனத்திற்குப் பின்பு பின்வரும் இனம் சேர்க்கப்படுதல் வேண்டும் . 


அதாவது 


" (h ) திருச்சிராப்பள்ளியிலுள்ள கலைக்காவேரி நுண்கலைக் 


கல்லூரியின் முதல்வர் " 


6 . முதன்மைச் சட்டத்தின் 55 ஆம் பிரிவில்; 

55 ஆம் 
பிரிவிற்கான 

திருத்தம் . 
( 1 ) (1 ) ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் உட்பிரிவு 


சேர்க்கப்படுதல் வேண்டும் . அதாவது : 


"(1) . (2) முதல் (6) ஆம் உட்பிரிவுகளின் வகைமுறைகளுக்குட்பட்டு , 
இதன் பின்பு இந்தப் பிரிவில் பல்கலைக் கழகச் சட்டங்கள் என 


சுட்டப்படுவதான 1923 ஆம் ஆண்டு சென்னைப் பல்கலைக் கழகச் 


சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் VII/1923 ) 1965 ஆம் ஆண்டு மதுரை 


காமராசர் பல்கலைக்கழகச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 33/ 1965 ) மற்றும் 


1981 ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக் கழகச் சட்டம் (தமிழ்நாடு 


சட்டம் 2/ 1982) அன்று மற்றும் குறித்திட்ட தேதியிலிருந்து 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 
செல்திறத்துடன் இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 


கல்லூரிகள் தொடர்பாக பொருந்துவது அற்றுப் போகும் . 


விளக்கம்:-(1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக “ குறித்திட்ட நாள் ” 


என்பது , 


( a ) இணைப்புப் பட்டியலின் பகுதி - | இல் குறித்துரைக்கப்பட்டுள்ள 


கல்லூரிகள் தொடர்பாக இயன்ற அளவிற்கு குறித்திட்ட தேதி 


என்பது 1 ஆம் பிரிவின் (4) ஆம் உட்பிரிவின்படி உள்ளதாக 


இருக்கும் ; 


( b ) இணைப்புப் பட்டியலின் பகுதி -11 இல் குறித்துரைக்கப்பட்டுள்ள 

கல்லூரிகள் தொடர்பாக இயன்ற அளவிற்கு 2016 ஆம் ஆண்டு 


தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைப் பல்கலைக் கழகத் 


திருத்தச் சட்டத்தின் தொடக்கத் தேதியானது இருக்கும் ”; 


(2) (4) ஆம் உட்பிரிவில் ஆறு இடங்களில் வரும் “சென்னைப் 


பல்கலைக்கழகம் , பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ” என்கின்ற 


சொற்றொடருக்குப் பதிலாக " சென்னைப் பல்லைக்கழகம் , மதுரை 


காமராசர் பல்கலைக் கழகம் அல்லது பாரதிதாசன் பல்கலைக் கழகம் ” 
என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 3) (5 ) ஆம் உட்பிரிவில் இரண்டு இடங்களில் வரும் “சென்னைப் 


பல்கலைக் கழகம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக் கழகம் ” என்கின்ற 


சொற்றொடருக்குப் பதிலாக "சென்னைப் பல்கலைக் கழகம் , மதுரை 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


காமராசர் பல்கலைக் கழகம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக் கழகம் ” 


என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


7 . முதன்மைச் சட்டத்தின் 57 ஆம் பிரிவு விட்டுவிடப்படுதல் 57 ஆம் 

பிரிவிற்கான 
வேண்டும் . 

நீக்கம் . 


bi 


8 . இணைப்புப் பட்டியலுக்காக பின்வரும் இணைப்புப் பட்டியல் இணைப்புப் 

பட்டியலின் 
அமைக்கப்படுதல் வேண்டும் : 

மாற்றாக்கம் . 


இணைப்புப் பட்டியல் 
(1(3),6 மற்றும் 55 ஆம் பிரிவுகளைக் காண்க ) 


பகுதி - 1 


ம 


1 . தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, சென்னை . 
2 . தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, மதுரை . 
3 . தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, திருவையாறு . 

தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, கோயம்புத்தூர். 
அரசு கவின் கலைக்கல்லூரி , சென்னை . 

அரசு கவின் கலைக்கல்லூரி , கும்பகோணம் . 
7 . அரசினர் கட்டட மற்றும் சிற்பக் கலைக் கல்லூரி, மாமல்லபுரம் . 
8 . கலைக் காவேரி நுண்கலைக் கல்லூரி , திருச்சிராப்பள்ளி . 

பகுதி - || 
1 . தமிழ் இசைக்கல்லூரி, இராஜா அண்ணாமலைமன்றம் , சென்னை . 
2 . சத்குரு சங்கீத வித்யாலயம் , மதுரை . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் - காரண விளக்கவுரை 


தமிழ்நாடு மாநிலத்தில் இசையையும் கவின் கலையையும் வளர்ப்பதற்காக , தமிழ்நாடு இசை 
மற்றும் கவின் கலைப் பல்கலைக் கழகத்தை அமைக்கும் பொருட்டு 2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 


இசை மற்றும் கவின் கலைப் பல்கலைக் கழகச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 30/ 2013) இயற்றப்பட்டது . 


தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைப் பல்கலைக் கழகத்துடன் இணைக்கப்பெற்ற 


கல்லூரிகளுக்கு அந்த பல்கலைக் கழகத்தின் ஆட்சிக்குழுவிலும் கல்வி அலுவல்குழுவிலும் 
சார்பாற்றம் கொடுக்கும் பொருட்டும் பிற பல்கலைக் கழகத்துடன் இணைக்கப் பெற்றுள்ள இரண்டு 


கல்லூரிகளை தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைப் பல்கலைக் கழகத்திற்கு மாற்றும் 


பொருட்டும், மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 30/ 2013 என்ற சட்டத்தைத் திருத்தம் செய்வதற்கு 


கருதப்பட்டிருக்கிறது . அதன்படி , மேற்சொன்ன நோக்கத்திற்காக மேற்சொன்ன சட்டத்தைத் 


திருத்தம் செய்வதென அரசு முடிவு செய்திருக்கிறது . 


2 .இந்தச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவுக்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


சேவூர் S . இராமச்சந்திரன் , 
இந்து சமயம் மற்றும் அறநிலையத் துறை அமைச்சர் . 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் 
பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 17 / 2016 . 


2016 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து தொகைகளை 
ஒதுக்கீடு செய்ய வகைசெய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 


குறுந்தலைப்பு . 


1. இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் (எண் . 2) சட்டம் என வழங்கப்பெறும் . 


2 . மாநில அரசு , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( முன்னளிமானிய வாக்களிப்பு ) 
தமிழ்நாடு சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட ஒரு இலட்சத்து முப்பத்து இரண்டாயிரத்து தொண்ணூற்று 
சட்டம் 7/ 2016 . 

நான்கு கோடியே ஏழு இலட்சத்து ஓராயிரம் ரூபாய் தொகையை உள்ளடக்குகின்றதும் , 2016 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காகவும், நோக்கங்களுக்காகவும் 
தேவைப்படுவதுமான ஓர் இலட்சத்து தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு கோடியே 
பத்தொன்பது இலட்சத்து எண்பத்திரண்டாயிரம் ரூபாய்க்கு மேற்படாததொரு தொகையை - 


2016 - ஆம் ஆண்டு 
ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் 
நாளில் தொடங்கிய 
நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் 
நோக்கங்களுக்காகவும் 
மாநிலத் 
தொகுநிதியத்திலிருந்து 
நிதி ஒதுக்கீடு செய்தல் 


( a ) இணைப்புப் பட்டியலின் (3)- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்ட மன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் ; 


( b ) இணைப்புப் பட்டியலின் (4 )- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட செலவினத்தையும் ; 


எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 


10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
(2- ஆம் பிரிவைக் காண்க ) 


- 


- 


- 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி - 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 5 ) 


( 3 ) 
( ரூ .) 


( ரூ . ) 


( ரூ . ) 


1 மாநிலச் சட்டமன்றம் 


வருவாய் 


43, 59,67 ,000 


37, 84 , 000 


43 , 97 ,51, 000 


மூலதனம் 


கடன் 


1 , 000 


1 .000 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


வருவாய் 


33 , 06 , 55 , 000 


10 , 55 , 50 , 000 


43,62 ,05 ,000 


மூலதனம் 
கடன் 


3 நீதி நிருவாகம் 


வருவாய் 


719 , 21 , 83 , 000 


185 , 45 , 51 ,000 


904 ,67. 34 000 


மூலதனம் 
கடன் 


4 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


வருவாய் 


2 , 701 , 91 , 96 , 000 


8 , 00 , 03, 000 


2 ,709 , 91 , 99 , 000 


மூலதனம் 


261 ,13 ,09, 000 

14 , 25 ,000 


261, 13 ,09, 000 

14 , 25 , 000 


கடன் 


5 வேளாண்மைத் துறை 


வருவாய் 


6 , 434, 20 , 72, 000 


4 , 000 


6 ,434, 20 , 76 ,000 


மூலதனம் 


356 , 55 .68 , 000 


356,55 ,68, 000 
150,50 , 00 ,000 


கடன் 


150 ,50, 00 ,000 


வருவாய் 


1 , 095 , 18 , 60 , 000 


3 ,000 


1 ,095 , 18 ,63 , 000 


6 கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் 

மீன்வளத் துறை) 


93 ,78 , 03 ,000 


மூலதனம் 
கடன் 


93 , 78 , 03 , 000 

1 , 000 


1 , 000 


வருவாய் 


429 ,56 , 78 ,000 


1 , 000 


429 ,56 , 79 . 000 


7 மீன்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் 

துறை) 


மூலதனம் 


314,22 ,12, 000 


314 , 22 , 12 , 000 


கடன் 


வருவாய் 


1 , 000 


53 , 68 , 56 , 000 


8 பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் 

துறை) 


53 ,68 ,55 ,000 
68 , 00 , 01 , 000 


மூலதனம் 


68 ,00 , 01 ,000 


கடன் 


வருவாய் 


940 , 65 ,97 , 000 


1 ,24 ,09, 000 


941 , 90 , 06 ,000 


9 பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 

சிறுபான்மையினர் நலத் துறை 


105 , 74 ,77 , 000 


105 , 74 ,77 , 000 


மூலதனம் 
கடன் 


1 ,000 


1 , 000 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை) 


வருவாய் 


324 ,58 , 12 ,000 


2 ,000 


324.58, 14, 000 


மூலதனம் 


கடன் 


1 ,000 


1 ,000 


வருவாய் 


305 , 91 ,58 , 000 


11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு (வணிக வரி மற்றும் 

பதிவுத் துறை) 


1, 000 


305, 91,59,000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


11 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி - 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


( ரூ .) 


( ரூ .) 

3 , 000 


12 கூட்டுறவு ( கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் 

துறை) 


வருவாய் 


2 , 279, 82 , 40 , 000 


2 ,279 . 82 ,43, 000 


114 ,50 , 43 , 000 


114,50 , 43 , 000 


மூலதனம் 
கடன் 


12 ,62, 08 ,000 


12 , 62 . 08 . 000 


13 | 

உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு, உணவு 
மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


வருவாய் 


5 , 714 , 00 , 41 ,000 


4 , 000 


5 ,714 ,00 ,45 ,000 

501 ,68 , 04 , 000 


501, 68 , 04 ,000 


மூலதனம் 
கடன் 


1 , 000 


1 , 000 


14 எரிசக்தித் துறை 


- 


வருவாய் 


1 , 000 


7 ,201 , 34, 05 ,000 


மூலதனம் 


7,201 ,34 ,04 , 000 

565 , 00 , 00 ,000 
1 ,483 , 00, 05 ,000 


565 , 00 , 00 , 000 


கடன் 


1 , 483 , 00 , 05 , 000 


15 சுற்றுச்சூழல் (சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை) 


வருவாய் 


11 ,85 , 29, 000 


1 , 000 


11 , 85 , 30 ,000 


மூலதனம் 


15, 00 , 01 , 000 
20 ,00 , 01 , 000 


15 , 00 ,01 , 000 
20 , 00 , 01 , 000 


கடன் 


16 நிதித் துறை 


1 ,014 , 40 ,86 , 000 


5 ,000 


1 ,014, 40, 91 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 003, 60 , 00 , 000 

109, 47 , 23 , 000 


2 , 003 , 60 ,00 , 000 

109,47 , 23 , 000 


17 கைத்தறி மற்றும் துணிநூல் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 

மற்றும் கதர்த் துறை ) 


வருவாய் 


1 ,000 


1 , 090 , 77, 67 ,000 


மூலதனம் 
கடன் 


1, 090,77, 66 , 000 

1 ,00 ,01 , 000 
37, 96 , 06 , 000 


1 , 00 , 01 .000 
37 . 96 .06 , 000 


18 கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் 

( கைத்தறி , கைத்திறன் , துணி நூல் மற்றும் கதர்த் துறை ) 


வருவாய் 


174 , 26 , 76 , 000 


2 , 000 


174 , 26 , 78 , 000 


மூலதனம் 
கடன் 


1 , 000 


1 , 000 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


வருவாய் 


8 , 952, 89 , 42 , 000 


96 , 32 , 000 


8 ,953, 85 ,74 ,000 


118 , 86 , 49 ,000 


மூலதனம் 
கடன் 


118 , 86 , 49, 000 

1 , 000 


1 , 000 


20 உயர் கல்வித் துறை 


8 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3,535 , 87 , 23 , 000 
142 , 89 . 90 , 000 

1 , 000 


3,535 ,87, 31 ,000 
143, 13,57 ,000 


23 , 67 , 000 


1 , 000 


21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


வருவாய் 


2 , 86 , 000 


1 ,374 ,84, 32 ,000 


1 , 374, 81 , 46 , 000 
7 , 111 , 84 , 70 , 000 

2 , 000 


6 , 86 , 000 


மூலதனம் 
கடன் 


7 , 111, 91 , 56 , 000 


2 , 000 


22 காவல் (உள்துறை , மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 


2 , 20 , 10 , 000 


5 ,701 , 64, 29 , 000 


மூலதனம் 
கடன் 


5 ,699, 44 , 19, 000 
381 , 15 , 03,000 
20 , 15 ,75 , 000 


381, 15, 03, 000 
20 , 15 , 75 , 000 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி - 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 2 ) 


( 3 ) 
( ரூ .) 


( 5 ) 
( ரூ .) 


( ரூ .) 


23 


வருவாய் 


1 , 000 


தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள்துறை , மதுவிலக்கு 
மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


227 , 00 , 35 ,000 


மூலதனம் 


227 ,00 , 34 ,000 
2 ,12 , 77 , 000 

93 , 83, 000 


2 , 12 , 77 .000 

93 ,83, 000 


கடன் 


வருவாய் 


250, 58 , 99 ,000 


2 , 29 , 000 


250, 61, 28 , 000 


24 சிறைச்சாலைகள் (உள்துறை , மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை) 


32 , 30 , 27, 000 


32 , 30 , 27 , 000 


மூலதனம் 
கடன் 


வருவாய் 


233, 88 , 09 ,000 


1 , 000 


233, 88 , 10 , 000 


25 இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் (உள்துறை , 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


மூலதனம் 


5 , 00 , 000 


5 , 00, 000 


கடன் 


26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 


1 , 204, 10 , 36 , 000 


2 ,000 


1 , 204, 10 ,38 , 000 


617 , 36 , 89 ,000 


மூலதனம் 
கடன் 


617 , 36 , 89 , 000 
636 , 00 ,01 , 000 


636 , 00 ,01,000 


27 தொழில் துறை 


வருவாய் 


1 ,656 ,21 , 59 , 000 


4 , 000 


1 ,656 , 21 , 63 , 000 


மூலதனம் 


49 , 22 ,22 ,000 


49 , 22 ,22 , 000 


கடன் 


399 , 05 , 09 ,000 


399 , 05 , 09 , 000 


வருவாய் 


67 ,37 ,52 , 000 


1 , 000 


28 செய்தி மற்றும் விளம்பரம் (தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் 

துறை) 


67 . 37 ,53,000 


1 , 000 


1 , 000 


மூலதனம் 
கடன் 


வருவாய் 


99 , 38 , 25 , 000 


29 சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா, பண்பாடு மற்றும் 

அறநிலையங்கள் துறை) 


7 ,000 


99 , 38 , 32 , 000 


70 , 52 , 75 ,000 


மூலதனம் 
கடன் 


70 ,52, 75 ,000 

34 , 98 , 000 


34 , 98 , 000 


30 எழுதுபொருள் மற்றும் அச்சு (தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் 

துறை ) 


வருவாய் 


96 ,40 ,42 ,000 


24 ,22 , 000 


96 , 64 , 64 , 000 


4 ,58 ,000 


4 ,58 ,000 


மூலதனம் 
கடன் 


31 தகவல் தொழில்நுட்பவியல் துறை 


வருவாய் 


135 , 28 ,88 , 000 


1 , 000 


135 , 28 ,89 ,000 


மூலதனம் 


கடன் 


1 ,000 


1 , 000 


32 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


வருவாய் 


7 , 000 


963 ,64, 95 , 000 


963 ,64, 88 ,000 
16, 46 ,85 , 000 

25 , 00 , 000 


மூலதனம் 
கடன் 


16 , 46 , 85 , 000 


25 , 00 , 000 


33 சட்டத் துறை 


வருவாய் 


28 ,43 , 77 ,000 


1 , 000 


28 ,43, 78 , 000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி - 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


( ரூ .) 


34 நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 


வருவாய் 


( 3 ) 

( ரூ .) 
6 , 953, 95 , 79 , 000 
4 ,590 , 12 ,58 , 000 

275 ,93, 62 , 000 


3 , 000 


6 , 953, 95 , 82 , 000 


மூலதனம் 
கடன் 


4 ,590 , 12 , 58 , 000 

275 . 93 , 62 , 000 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


வருவாய் 


92 , 92 ,76 , 000 


60, 93, 42 ,000 


153, 86 , 18 , 000 


மூலதனம் 
கடன் 


37, 50 , 000 


37,50, 000 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை 


4 ,000 


253 ,44, 43 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


253 ,44 ,39, 000 
174,64,02 ,000 

1 , 000 


174 , 64 , 02 , 000 

1 ,000 


37 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை (உள்துறை , மதுவிலக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 


106 ,31, 11 , 000 


1 , 000 


106 ,31, 12 ,000 


மூலதனம் 
கடன் 


38 பொதுத் துறை 


1 ,41, 06 , 000 


594 , 69 . 74 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


593,28 ,68 , 000 

3 , 000 
20, 50, 00 , 000 


3 , 000 
20 , 50 , 00 , 000 


39 கட்டடங்கள் ( பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


6 , 000 


242, 32 , 03 , 000 
777 , 80 ,30,000 

8 ,01 ,000 


242, 32 ,09 ,000 
777, 80 , 30 , 000 


மூலதனம் 


கடன் 


8 , 01 ,000 


40 பாசனம் ( பொதுப் பணித் துறை ) 


1 ,727 , 00 ,77, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1, 727, 00 ,73 ,000 
1 ,677 ,49,02 ,000 


4 ,000 
2 , 19, 01 , 000 


1 ,679 , 68 ,03 ,000 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 


5 ,596 , 96 , 70 , 000 


13, 000 


5 ,596 , 96 , 83 , 000 


13, 58 , 80 , 000 


89 , 15 , 18 , 000 


மூலதனம் 
கடன் 


75 , 56 , 38 , 000 

1 , 000 


1 .000 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


5 , 000 


20 ,276 ,57, 70 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


20,276 ,57 ,65 ,000 
910 , 00 , 06 , 000 

1 ,000 


910 ,00 , 06 , 000 

1 , 000 


43 பள்ளிக் கல்வித் துறை 


44 , 82 , 000 


23 . 271, 84 , 99 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


23,271, 40 ,17 ,000 
857 ,85 , 39 ,000 

15 , 40 , 000 


857, 85 , 39 , 000 


15 , 40 , 000 


44 குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் துறை 


வருவாய் 


297 ,79, 76 , 000 


1 , 000 


297 , 79 , 77 . 000 


மூலதனம் 


50 , 42 ,56 , 000 


50 , 42 , 56 , 000 

1 ,000 


கடன் 


1 , 000 


14 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரி - 


பணிகளும் நோக்கங்களும் 


க்கை 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


எண் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 
( ரூ . ) 


( ரூ .) 


( ரூ . ) 


45 சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


வருவாய் 


4 , 512 , 31 ,78, 000 


1 , 000 


4 ,512 , 31 , 79 ,000 


மூலதனம் 


4 , 000 
2 ,000 


4 ,000 
2 , 000 


கடன் 


46 தமிழ் வளர்ச்சி (தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை) 


வருவாய் 


32 ,93 , 56 , 000 


6 , 000 


32. 93 . 62 ,000 


மூலதனம் 


கடன் 


1 ,000 


1 ,000 


47 இந்து சமய அறநிலையத் துறை ( சுற்றுலா, பண்பாடு மற்றும் 

அறநிலையங்கள் துறை ) 


வருவாய் 


80 ,86 , 99 , 000 


3 , 00 , 00 , 000 


83 , 86 , 99 , 000 


1 , 000 


1 ,000 


மூலதனம் 
கடன் 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 


3 ,000 


816, 77 , 37 ,000 


816 , 77 ,34 ,000 
353, 30 ,81 ,000 
125 , 00 ,02 ,000 


மூலதனம் 
கடன் 


353 , 30 , 81 , 000 


125 , 00 , 02 ,000 


49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை 


வருவாய் 


150 , 95 , 40 , 000 


1 , 000 


மூலதனம் 


2, 43 , 30 ,000 

1 ,000 


150 , 95 ,41 , 000 
2 , 43, 30 ,000 

1 ,000 


கடன் 


50 ஓய்வூதியங்களும் , ஏனைய ஓய்வுக்கால நன்மைகளும் 


வருவாய் 


20,914,56 ,18 ,000 


4 . 11 , 93 , 000 


20 , 918 , 68 , 11 . 000 


மூலதனம் 


கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு 


வருவாய் 


1 ,079 ,52, 75 , 000 


2, 000 


1 ,079 ,52 ,77 ,000 


மூலதனம் 
கடன் 


52 மாற்றுத் திறனாளிகள் நலத் துறை 


வருவாய் 


396 , 48 , 35 , 000 


2 , 000 


396 , 48 , 37 , 000 


13 . 75 , 000 


மூலதனம் 
கடன் 


13 , 75 , 000 
11, 77 , 000 


11 ,77 , 000 


53 சிறப்புத் திட்ட செயலாக்கத் துறை 


வருவாய் 


1 , 805 , 08 , 47 ,000 


1 , 000 


1 , 805 , 08 , 48 , 000 


மூலதனம் 


கடன் 


1 , 000 


1 , 000 


54 வனம் (சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை ) 


வருவாய் 


485 , 31 , 22, 000 


2 , 000 


485 , 31.24 ,000 
120 , 61 ,33 , 000 


மூலதனம் 


120 , 61 , 33 , 000 


கடன் 


கடன் செலவுகள் 


வருவாய் 


.... 20 , 835 , 17 ,05 , 000 


20 ,835 , 17 , 05 , 000 


மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


15 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி - 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 2 ) 


( 5 ) 


( 3 ) 
( ரூ .) 


( ரூ .) 


( ரூ .) 


பொதுக் கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


... 


8 ,191 , 58, 23 , 000 


8 . 191,58, 23 , 000 


மொத்தம் 


144 , 780 , 24 ,95 , 000 

22 ,533 , 49 , 23, 000 


வருவாய் 
மூலதனம் 

கடன் 
பெருமொத்தம் 


21 , 114 , 18 , 21 , 000 

16 , 08 , 34 , 000 
8 , 191 , 58 , 23 , 000 
29 ,321 ,84,78 , 000 


165 ,894 , 43 ,16 , 000 

22 ,549 , 57 , 57 , 000 
11, 484 , 19 ,09,000 
199, 928 ,19,82, 000 


3 , 292 ,60 , 86 , 000 
170 ,506 ,35, 04, 000 


நோக்க - காரண விளக்கவுரை 


இச்சட்ட முன்வடிவானது - - 


( a ) 2016 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காக 

தமிழ்நாடு சட்ட மன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் ; 
( b ) அந்த ஆண்டிற்காக, மாநிலத் தொகுநிதியத்தின் மீது சாட்டப்பட்ட செலவினத்தையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகைகளை மாநிலத்தின் தொகு நிதியத்திலிருந்து ஒதுக்கீடு 
செய்ய வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் ( 1) - ஆம் 
கூறினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


16 


16 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு - 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


17 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் 
பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 18 / 2016 . 


2006 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
தொகைக்கும் மிகையாக அந்த ஆண்டின் போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவழிக்கப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை 
ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . இந்தச் சட்டம், 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் .3) சட்டம் என வழங்கப் பெறும் . குறுந்தலைப்பு. 


2 . 2006 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2006 - ஆம் ஆண்டு மார்ச் 
பட்டியலில் (2)- ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த திங்கள் 3 ஆம் 
அளவில் அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த 

- முடிவடைந்த நிதியாண்டிற்காக 

மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
ஆண்டின் போது அந்தப் பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு 8,99, 71.600 ரூபாயை வழங்குதல் . 
செலவிடப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் ( 5 - ஆம் கலப்பத்தியில் 
குறித்துரைக்கப்பட்ட தொகையான எட்டு கோடியே தொண்ணூற்று ஒன்பது இலட்சத்து 
எழுபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் 
பயன்படுத்துவதற்கும் அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3 . 2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம். 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2006 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


18 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப் பட்டியல் . 
( 2 - ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


3canli 


(2 ) 


( 3 ) 


3 


நீதி நிருவாகம் 


வருவாய் 


மூலதனம் 


31,64 , 882 


31 ,64 , 882 


கடன் 


8 கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத் துறை - 

பால்வளம் 


வருவாய் 


4 ,64 ,292 


4 ,64, 292 


மூலதனம் 


கடன் 


வருவாய் 


12 கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் 

பாதுகாப்புத் துறை 


மூலதனம் 


கடன் 


1,11 ,350 


1,11, 350 


21 உள் துறை - காவல் 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


8 , 99 ,182 


8 , 99 ,182 


22 


| 


உள் துறை - தீயணைப்பு மற்றும் மீட்புப் 
பணிகள் 


8 ,899 


8 , 899 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


23 உள் துறை - சிறைச்சாலைகள் 


13 ,849 


13 ,849 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


37 பொதுத் துறை 


வருவாய் 


8 , 00 , 638 


8 , 00 ,638 


மூலதனம் 


கடன் 


38 பொதுப்பணித் துறை 


வருவாய் 


5 ,47, 61,580 


5 , 47 , 61 , 580 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


எண் 
-கோரிக்கை 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


46 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 


2 ,84,63 , 722 


2 ,84 ,63,722 


மூலதனம் 
கடன் 


. 


வருவாய் 


48 ஓய்வூதியங்களும் , ஏனைய ஓய்வுக்கால 

நன்மைகளும் 


12 ,83 ,206 


12 , 83 , 206 


மூலதனம் 


கடன் 


- 524572 


வருவாய் 
மூலதனம் 


21, 06 , 592 


2,055 ) 


5 ,52 , 25 , 872 
3 , 16 ,28 ,604 

10,10 ,532 


மொத்தம் 


5 ,73,32 , 464 
3 ,16 , 28 ,604 

10 ,10 , 532 


கடன் 


பெருமொத்தம் 


8,78 ,65 ,008 


21 ,06,592 


8,99 ,71,600 


நோக்க - காரண விளக்கவுரை . 


இச்சட்ட முன்வடிவானது - 


( a ) 2005 - 2006ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 

செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கு 
மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் , 


( b ) அந்த ஆண்டின்போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து கொடுக்கப்படுவதற்கு 
சாட்டப்பட்ட செலவினத்திற்கு மிகையாக அந்தப் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் 
செலவிடப்பட்ட தொகையையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் (1 - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் 
கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் (0ஆம் கூறின் (b ) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு.பி . ஜமாலுதீன் , 


செயலாளர் . 


20 


20 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு - 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


21 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 19 / 2016 . 


2007 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
தொகைக்கும் மிகையாக அந்த ஆண்டின் போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவழிக்கப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை 
ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் (எண் .4) சட்டம் என வழங்கப் பெறும் . குறுந்தலைப்பு. 


2 . 2007 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2007 - ஆம் ஆண்டு மார்ச் 
பட்டியலில் (2)- ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த திங்கள் 31- ஆம் நாளில் 

முடிவடைந்த நிதியாண்டிற்காக 
அளவில் அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த 

ந மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
ஆண்டின்போது அந்தப் பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு 95, 60, 79, 506 ரூபாயை 
செலவிடப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் (5 . ஆம் கலப்பத்தியில் வழங்குதல் . 
குறித்துரைக்கப்பட்ட தொகையான தொண்ணூற்று ஐந்து கோடியே அறுபது இலட்சத்து எழுபத்து 
ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஆறு ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் 
பயன்படுத்துவதற்கும் அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3 . 2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2007 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


22 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் . 
( 2- ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
போவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மொத்தம் 


எண் 
-கோரிக்கை 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


( 2 ) 


( 3) 


( 4 ) 


( 5 ) 


ரூ . 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


வருவாய் 


13 ,50 , 758 


13 ,50 , 758 


மூலதனம் 


கடன் 


5 வேளாண்மைத் துறை 


வருவாய் 


மூலதனம் 


7 ,16,34,613 


7, 16 ,34, 613 


கடன் 


28 


செய்தி மற்றும் சுற்றுலாத் துறை - செய்தி 
மற்றும் விளம்பரம் 


வருவாய் 
மூலதனம் 


2 ,75 ,009 


2 , 75 , 009 


கடன் 


38 பொதுத் துறை 


வருவாய் 


25 , 45 , 790 


25 ,45 ,790 


மூலதனம் 


கடன் 


40 பொதுப்பணித் துறை - பாசனம் 


வருவாய் 


84 , 99 ,71, 264 


84 , 99 ,71,264 


மூலதனம் 


கடன் 


44 சிறு தொழில்கள் துறை 


வருவாய் 


- 


0 


. 


மூலதனம் 


2 ,20 , 958 


2 ,20 ,958 


கடன் 


47 தமிழ் வளர்ச்சி - பண்பாடு மற்றும் அறநிலையத் வருவாய் 
துறை - இந்து சமய அறநிலையத் துறை 

மூலதனம் 


50,81, 114 


50 ,81, 114 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


23 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை என் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


வருவாய் 


49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு 

மேம்பாட்டுத் துறை 


மூலதனம் 


கடன் 


2,50,00, 000 


2 ,50 ,00, 000 


வருவாய் 


84 , 99 ,71, 264 


38 , 96 ,548 


85 , 38 ,67 , 812 


மொத்தம் 


மூலதனம் 


7 ,72,11, 694 


7 ,72 , 11 ,694 


கடன் 


2,50 ,00 , 000 


2 ,50 ,00 , 000 


-- - - 


- 


- - 


- 


- 


- 


- - 


- - 


- 


- 


- 


பெருமொத்தம் 


95,21, 82,958 | 


38 ,96,548 


95 ,60, 79,506 


நோக்க - காரண விளக்கவுரை . 


இச்சட்ட முன்வடிவானது - 


( a ) 2006 - 2007ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 

செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கு 
மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் , 


( b ) அந்த ஆண்டின் போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து கொடுக்கப்படுவதற்கு 

சாட்டப்பட்ட செலவினத்திற்கு மிகையாக அந்தப் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் 
செலவிடப்பட்ட தொகையையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்காக . அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் (1 - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் 
கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் (1) ஆம் கூறின் (b ) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


24 


24 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு - 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


25 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 20 / 2016 . 


2008 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
தொகைக்கும் மிகையாக அந்த ஆண்டின் போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவழிக்கப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை 
ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக - 


1 . இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 5) சட்டம் என வழங்கப் பெறும் . குறுந்தலைப்பு. 


. 


2 . 2008 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2008 -ஆம் ஆண்டு மார்ச் 
பட்டியலில் ( 2) - ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த திங்கள் 3 - ஆம் நாளில் 
அளவில் அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த 

முடிவடைந்த நிதியாண்டிற்காக 

இது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
ஆண்டின்போது அந்தப் பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு 113 ,04,43,508 ரூபாயை 
செலவிடப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் (5 - ஆம் கலப்பத்தியில் வழங்குதல் . 
குறித்துரைக்கப்பட்ட தொகையான நூற்று பதின்மூன்று கோடியே நான்கு இலட்சத்து நாற்பத்து 
மூன்றாயிரத்து ஐநூற்று எட்டு ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் 
பயன்படுத்துவதற்கும் அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3 . 2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2008 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


26 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் . 
( 2- ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


சட்டமன்றப் 


பணிகளும் நோக்கங்களும் 


எண் 
5கோரிக்கை 


வாக்காவையால் - 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


றகுச் 


வாக்களிக்கப்பட்டது 


சாட் 


( 2 ) 


( 3 ) 

ரூ . 


( 4 ) 


( 5 ) 


18 


1, 47 , 444 


1 , 47 , 444 


கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் 
பொருட்கள் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 
மற்றும் கதர்த் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


54, 743 


54,743 


40 பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


94 , 98 , 92 , 099 


94 , 98 , 92 ,099 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


42 


ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


14 , 17 , 35 ,603 


14 ,17, 35 , 603 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


46, 92 ,998 


46 ,92 , 998 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர்தணிப்பு 


3 , 39, 20 ,621 


3 ,39,20 ,621 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


112 ,56 , 95 ,767 

47 ,47 , 741 


112, 56 , 95 ,767 

47, 47 ,741 


மொத்தம் 


பெருமொத்தம் 


113 , 04 ,43 ,508 


... 


113 ,04 , 43 , 508 


நோக்க - காரண விளக்கவுரை . 
இச்சட்ட முன்வடிவானது 2007- 2008ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் 
நோக்கங்களுக்கும் செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள 
தொகைக்கு மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களை 
எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய 
வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறுடன் இணைத்துப் 
பொருள் கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் (1) ஆம் கூறின் (b) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


27 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 21/ 2016 . 


2009 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
தொகைக்கும் மிகையாக அந்த ஆண்டின் போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவழிக்கப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை 
ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக. - 


1 . இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் .6 ) சட்டம் என வழங்கப் பெறும் . குறுந்தலைப்பு 


2 . 2009 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2009 - ஆம் ஆண்டு மார்ச் 
பட்டியலில் (2) - ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த திங்கள் 31- ஆம் நாளில் 
அளவில் அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த 

முடிவடைந்த நிதியாண்டிற்காக 

ந மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
ஆண்டின் போது அந்தப் பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு 153,64.90, 152 ரூபாயை 
செலவிடப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் (5 - ஆம் கலப்பத்தியில் வழங்குதல் . 
குறித்துரைக்கப்பட்ட தொகையான நூற்று ஐம்பத்து மூன்று கோடியே அறுபத்து நான்கு இலட்சத்து 
தொண்ணூராயிரத்து நூற்று ஐம்பத்து இரண்டு ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
வழங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3 . 2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2009 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


இணைப்புப் பட்டியல் . 
(2- ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
போவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


எண் 
-கோரிக்கை 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


ரூ . 


3 


நீதி நிருவாகம் 


1 ,06, 97 , 519 


1 , 06 , 97 ,519 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


12 கூட்டுறவு ( கூட்டுறவு ,உணவு மற்றும் நுகர்வோர் 

பாதுகாப்புத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


63,200 


63 , 200 


21 நெடுஞ்சாலைகள் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 ,50 ,734 


4 ,50 ,734 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


33 ,50 ,07 , 639 


33 ,50 ,07 ,639 


40 பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


118 ,65 ,74 ,501 


118 ,65 , 74,501 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


36 , 96 ,559 


36 , 96 ,559 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1, 06 ,97 ,519 

4 ,50 , 734 


மொத்தம் 


118 , 65 , 74 ,501 

36 , 96 , 559 
33 ,50 , 70 , 839 
152 ,53 ,41, 899 


119 ,72 , 72 , 020 

41 ,47 ,293 
33 ,50, 70 , 839 
153 , 64 , 90 ,152 


பெருமொத்தம் 


1, 11 , 48 ,253 


நோக்க - காரண விளக்கவுரை . 
இச்சட்ட முன்வடிவானது - 


( a ) 2008 - 2009ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 

செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கு 
மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் , 


( b ) அந்த ஆண்டின் போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து கொடுக்கப்படுவதற்கு 

சாட்டப்பட்ட செலவினத்திற்கு மிகையாக அந்தப் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் 
செலவிடப்பட்ட தொகையையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204- ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் 
கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் (1) ஆம் கூறின் (ம் ) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


29 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 22 / 2016 . 


2010 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
தொகைக்கும் மிகையாக அந்த ஆண்டின் போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவழிக்கப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை 
ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . 


1 . இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் .7) சட்டம் என வழங்கப் பெறும் . குறுந்தலைப்பு 


2 . 2010 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2010 - ஆம் ஆண்டு மார்ச் 
பட்டியலில் ( 2) - ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த திங்கள் 31- ஆம் நாளில் 
அளவில் அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த 

முடிவடைந்த நிதியாண்டிற்காக 

மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
ஆண்டின் போது அந்தப் பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு 54,60,08,215 ரூபாயை 
செலவிடப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் ( 5 - ஆம் கலப்பத்தியில் வழங்குதல் . 
குறித்துரைக்கப்பட்ட தொகையான ஐம்பத்து நான்கு கோடியே அறுபது இலட்சத்து எட்டாயிரத்து 
இருநூற்று பதினைந்து ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் 
அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3 . 2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2010 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


30 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் . 
(2 - ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


எண் 
5 கோரிக்கை 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(1) 


(2 ) 


( 4 ) 

ரூ . 


( 5 ) 


2 


ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


வருவாய் 


1,65 ,168 


1 ,65 ,168 


மூலதனம் 


கடன் 


14 எரிசக்தித் துறை 


வருவாய் 


மூலதனம் 


7 ,00, 00 ,000 


7 , 00 , 00 ,000 


கடன் 


யா 


16 நிதித் துறை 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


64 , 36 ,821 


64 , 36 , 821 


26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 


17, 87,898 


17 , 87 ,898 


மூலதனம் 


கடன் 


40 பாசனம் ( பொதுப்பணித் துறை ) 


வருவாய் 


9,87 ,78 ,076 


9, 87 ,78 ,076 


மூலதனம் 


கடன் 


. 


43 பள்ளிக் கல்வித் துறை 


வருவாய் 


31, 05 , 13,243 


31 ,05,13,243 


மூலதனம் 


கடன் 


3,30 ,679 


3 , 30 ,679 


44 


வருவாய் 


குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் 
நிறுவனங்கள் துறை 


மூலதனம் 


4 , 94 , 70 , 628 


4 , 94 ,70 ,628 


கடன் 


47 | இந்து சமய அறநிலையத் துறை (தமிழ் வளர்ச்சி , வருவாய் 
அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 

மூலதனம் 


40 , 80 , 391 


40 , 80 ,391 


கடன் 


. 


. 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


ரூ . 


ரூ . 


வருவாய் 


44 , 45 , 311 


44,45 ,311 


50 ஓய்வூதியங்களும் , ஏனைய ஓய்வுக்கால 

நன்மைகளும் 


மூலதனம் 


கடன் 


வருவாய் 


46, 10 , 479 


41,56 , 89, 696 


மொத்தம் 


மூலதனம் 


41, 10 ,79 , 217 
12, 35 ,51, 019 

67 ,67 ,500 


12 ,35 ,51,019 


கடன் 


67 ,67 ,500 


பெருமொத்தம் 


54,13 , 97 ,736 


46 ,10 ,479 


54 ,60 ,08 ,215 


நோக்க - காரண விளக்கவுரை . 
இச்சட்ட முன்வடிவானது - 
(a ) 2009- 2010ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 

செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கு 
மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் , 


( b) அந்த ஆண்டின்போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து கொடுக்கப்படுவதற்கு 

சாட்டப்பட்ட செலவினத்திற்கு மிகையாக அந்தப் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் 
செலவிடப்பட்ட தொகையையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் ( - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் 
கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் (1) ஆம் கூறின் (6 ) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


32 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு - 


32 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


33 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 23/ 2016 . 


2011 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
தொகைக்கும் மிகையாக அந்த ஆண்டின் போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவழிக்கப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை 
ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக வகை செய்வதற்கான தொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் (எண் .8) சட்டம் என வழங்கப் பெறும் . குறுந்தலைப்பு 


2 . 2011- ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2011 - ஆம் ஆண்டு மார்ச் 
பட்டியலில் (2) ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த திங்கள் 3 - ஆம் நாளில் 
அளவில் அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த 

முடிவடைந்த நிதியாண்டிற்காக 

அந்த மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
ஆண்டின்போது அந்தப் பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு 1278.45.305 ரூபாயை 
செலவிடப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் 5 - ஆம் கலப்பத்தியில் வழங்குதல் , 
குறித்துரைக்கப்பட்ட தொகையான பன்னிரெண்டு கோடியே எழுபத்தெட்டு இலட்சத்து 
நாற்பத்தைந்தாயிரத்து முந்நூற்று ஐந்து ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் 
பயன்படுத்துவதற்கும் அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3 . 2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2011- ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


34 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப் பட்டியல் . 
( 2- ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


8 


வருவாய் 


பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் 
மற்றும் மீன்வளத் துறை) 


2 , 23 , 896 


2 ,23 , 896 


மூலதனம் 


கடன் 


ப 


11 


முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு 
( வணிக வரி மற்றும் பதிவுத் துறை ) 


வருவாய் 


2 , 96 , 67 , 768 


2 ,96 , 67 ,768 


மூலதனம் 


கடன் 


16 நிதித் துறை 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


6 ,93, 08 ,469 


6 , 93 , 08 , 469 


32 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


வருவாய் 


மூலதனம் 


1 ,00 ,48, 033 


1, 00 , 48 ,033 


கடன் 


. 


. 


. 


33 சட்டத் துறை 


வருவாய் 


83,01,210 


83 ,01,210 


மூலதனம் 


கடன் 


37 


வருவாய் 


மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை (உள் துறை , 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


94, 16 , 281 


94 ,16 , 281 


மூலதனம் 


கடன் 


38 பொதுத் துறை 


வருவாய் 


3 ,72 , 330 


3 ,72 , 330 


மூலதனம் 


கடன் 


40 பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


வருவாய் 


2 ,18 ,567 


2 , 18 , 567 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


35 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 


மூலதனம் 


2 ,88,751 


2 ,88 ,751 


கடன் 


வருவாய் 


4 , 76 , 09 , 155 


5 ,90 , 897 


4 ,82 , 00 ,052 
1 ,03, 36 ,784 


மொத்தம் 


மூலதனம் 


1 , 03 , 36 , 784 


கடன் 


6 , 93 ,08 , 469 


6 , 93 , 08 , 469 


பெருமொத்தம் 


12 , 72 ,54 ,408 


5 ,90, 897 


12 ,78 ,45 , 305 


நோக்க - காரண விளக்கவுரை . 
இச்சட்ட முன்வடிவானது - 


( a ) 2010- 2011ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 

செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கு 
மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் , 


(b ) அந்த ஆண்டின் போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து கொடுக்கப்படுவதற்கு 

சாட்டப்பட்ட செலவினத்திற்கு மிகையாக அந்தப் பணிகளுக்காகவும், நோக்கங்களுக்காகவும் 
செலவிடப்பட்ட தொகையையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் (0 - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் 
கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் (0ஆம் கூறின் (ம் ) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


36 


36 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு - 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


37 


2016 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 24/ 2016 . 


2012 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
தொகைக்கும் மிகையாக அந்த ஆண்டின் போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவழிக்கப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை 
ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஏழாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . 


1 . இந்தச் சட்டம் , 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் (எண் . 9) சட்டம் என வழங்கப் பெறும் . குறுந்தலைப்பு . 


2 . 2012 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2012 - ஆம் ஆண்டு மார்ச் 
பட்டியலில் ( 2)- ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த 

திங்கள் 31- ஆம் நாளில் 
அளவில் அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த 

முடிவடைந்த நிதியாண்டிற்காக 

மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
ஆண்டின் போது அந்தப் பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு 355,55,57,409 ரூபாயை 
செலவிடப்பட்ட தொகையினை எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் (5) - ஆம் கலப்பத்தியில் வழங்குதல் . 
குறித்துரைக்கப்பட்ட தொகையான முந்நூற்று ஐம்பத்தைந்து கோடியே ஐம்பத்தாறு இலட்சத்து 
ஐம்பத்தேழாயிரத்து நானூற்று ஒன்பது ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் 
பயன்படுத்துவதற்கும் அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


3 . 2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2012ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
31- ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


38 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப் பட்டியல் . 
( 2- ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


வருவாய் 


2 ,27 ,14,054 


2 , 27 , 14 , 054 


11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு 

( வணிக வரி மற்றும் பதிவுத் துறை ) 


மூலதனம் 


கடன் 


12 


கூட்டுறவு ( கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் வருவாய் 
பாதுகாப்புத் துறை) 

மூலதனம் 
கடன் 


1 ,600 


16 நிதித் துறை 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


23 , 79, 818 


23 , 79 , 818 


36 , 05 , 778 


36 , 05 , 778 


37 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை (உள் துறை, வருவாய் 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 

மூலதனம் 


கடன் 


வருவாய் 


352 ,69, 56 ,159 


352 ,69 ,56 ,159 


50 ஓய்வூதியங்களும் , ஏனைய ஓய்வுக்கால 

நன்மைகளும் 


மூலதனம் 


கடன் 


- 


- 


வருவாய் 


355 , 32 , 75 , 991 


355 , 32 ,75 , 991 


மொத்தம் 


மூலதனம் 


கடன் 


23 ,81, 418 


23 ,81 ,418 


பெருமொத்தம் 


355 ,56 ,57,409 


355 ,56 ,57 , 409 


நோக்க - காரண விளக்கவுரை . 
இச்சட்ட முன்வடிவானது 2011- 2012ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் 
நோக்கங்களுக்கும் செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள 
தொகைக்கு மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களை 
எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய 
வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் (1 - ஆம் கூறுடன் இணைத்துப் 
பொருள் கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் (0ஆம் கூறின் (D ) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 

ஓ . பன்னீர்செல்வம் , 

நிதி , பணியாளர் மற்றும் 
நிர்வாகச் சீர்திருத்தத் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


